TRUTH 
ALONE 
TRIUMPHS 


GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN /CCN /467 / 2012-14 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


2020 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


No. 34 ] 


CHENNAI , WEDNESDAY, AUGUST 19 , 2020 
Aavani 3 , Saarvari , Thiruvalluvar Aandu - 2051 


Part 11Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages 


Pages 


LABOUR AND EMPLOYMENT 

DEPARTMENT 


Industrial Tribunal for Adjudication 


616-617 


Employees State Insurance Act Exemption 

to the employees of the Tamil Nadu 
Cements Corporation Limited , Ariyalur for 
the period of one year from 01-02-2020 
to 31-01-2021 . 


Labour Courts for Adjudication 


617 


616 


[ 615 ] 


D.T.P - 11-2 ( 34 ) , 


616 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Exemption to the Employees of the Tamil Nadu 
Cements Corporation Limited , Ariyalur for the period 
of one year from 01-02-2020 to 31-01-2021 under the 
Employees State Insurance Act . 


[ G.O. ( D ) .No. 347 , Labour and Employment ( L1), 

27th July 2020 , ஆடி 12 , சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு-2051 .] 
No.l| ( 2 ) /LE/504/2020.-In exercise of the powers 
conferred by Section 87 read with Section 91A of the 
Employees State insurance Act , 1948 ( Central Act XXXIV 
of 1948 ) , the Governor of Tamil Nadu hereby exempts the 
employees of Tamil Nadu Cements Corporation Limited , 
Ariyalur from the operation of the said Act for the period 
of one year from 01-02-2020 to 31-01-2021 . 


a 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely : 

( a ) The aforesaid Management wherein the 
employees are employed shall 

maintain Register 
showing the names and designations of the exempted 
employees . 

( b ) Notwithstanding the exemption, the employees 
shall continue to receive such benefits under the said Act to 
which they might have become entitled to on the basis of 
the contributions paid prior to the date from which exemption 
granted by this Notification operates. 

( c ) The contribution for the exempted period , if 
already paid shall not be refunded . 

(2 ) The employer of the said Management shall submit 
in respect of the period during which that Management was 
subject to the operation of the said Act ( herein after referred to 
as "the said period ") returns , in such form and containing such 
particulars as were due from it in respect of the said period 
under the Employees State Insurance (General) Regulations , 
1950 


( b) enter any Management office or other premises 
occupied by such principal or immediate employer at any 
reasonable time and require any person found in charge 
thereof to produce to such Social Security Officer or other 
official and allow him to examine such documents , books and 
other documents relating to the employment of persons and 
payment of wages or to furnish to him such information as he 
may consider necessary; or 

( c) examine the principal or immediate employer, his agent 
or servant , or any person found in such Management office or 
other premises , or any person when the said Social Security 
Officer or other official has reasonable cause to believe to have 
been any employee ; or 

( d 

( d ) make copies of or take extracts from any register , 
account book or other document maintained in such 
Management office or other premises . 
Disputes between Workmen and Managements referred 

to Industrial Tribunal for Adjudication . 
சோவல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஹவாசின் 

ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் . 

[ அரசாணை (ப) எண் 341 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ 2 ) த் துறை , 18 ஜூலை 2020 , ஆடி 3 , 

சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051.] 
No. II(2 ) LE /505/ 2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 
திருப்பெரும்புதூரில் அமைந்துள்ள சோவல் இந்தியா பிரைவேட் 
லிமிடெட் மற்றும் ஹவாசின் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் 
ஆகிய நிர்வாகங்களுக்கும் காஞ்சிபுரம் பொதுத் தொழிலாளர்கள் 
சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் , 

மேற்சொன்ன தகராறை , சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947) 10( 1) ( c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
சோவல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற 
நிறுவனத்திடமிருந்து அதன் வாடிக்கையாளர் நிறுவனமான ஹவாசின் 
ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தனது 
உற்பத்தி இயந்திரங்களை மீண்டும் எடுத்துக்கொண்டதால் , சோவல் 
இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் உற்பத்தி நிறுத்தம் 
எற்பட்டு பணியிழப்பு ஏற்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு சோவல் 
இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலோ அல்லது ஹவாசின் 
ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலோ 
மீண்டும் வேலை மற்றும் இதர பணப்பலன்களை பெற்றுத்தரக் 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 
எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


( 3 ) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub - section ( 1 ) of Section 45 of the said Act, 
or other official authorised in this behalf shall , for the purpose 
of , - 


( i ) verifying the particulars contained in any return 
submitted under sub - section ( 1 ) of Section 44 of the said Act 
for the said period ; or 

( ii ) ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 for the said period ; or 

( iii ) ascertaining whether the employees continue to be 
entitled to the benefits provided by the employer in cash and 
in kind , being benefits in consideration of which exemption is 
being granted under this Notification ; or 

(iv ) ascertaining whether any of the provisions of the 
said Act had been complied with during the period when such 
provisions were in force in relation to the said workshops and 
stores be empowered to , 

( a ) require the principal or immediate employer to furnish 
to him such information as he may consider necessary ; or 


Aug 19. 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


617 


வ . 


வ . 


Disputes between Workmen and Managements referred 

இணைப்பு 
to Labour Courts for Adjudication . 

எழுவினாக்கள் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) 

(1 ) கோரிக்கை எண் . 7 
லிமிடெட் , மதுரை . 

மெர்குரி பிரிசிஸன் புராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 
[ அரசாணை ( ப ) எண் 233 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி 2 ) த் துறை , 6 மே 2020 , சித்திரை 23 , 

ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள் தயாரிக்கும் நிறுவனம் என்பதால் , 

இது பொது சேவை நிறுவனங்கள் பட்டியலின் கீழ் உள்ள நிலையில் 
சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு-2051 ) 

முன்னறிவிப்பு மற்றும் முன்னனுமதி இல்லாமல் தொழிற்சாலையை 
No.|| ( 2 ) /LE / 506 / 2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 

கதவடைப்பு செய்துள்ளது சட்டவிரோதமானது என்று அறிவித்து 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் 
கழகம் (மதுரை) லிமிடெட் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசு 

என்று கோரும் தொழிற்சங்கத்தின் இக்கோரிக்கை நியாயமானது 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் ( CITU ) , மதுரை என்ற தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

( 2 ) கோரிக்கை எண் .8 
அரசு கருதுவதாலும்; 

ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று நிர்வாகத்தால் பெயரளவில் 
மேற்சொன்ன தகராறை , நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் , 

அழைக்கப்பட்டு ஆனால் உண்மையில் நிரந்தர தொழிலாளர்கள் 

செய்து வரும் அதே நேரடி உற்பத்தி பணியில் பல ஆண்டுகளாக 
1947 - ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டு வரும் கீழ்காணும் தொழிலாளர்களை 
சட்டம் XIV /i947) 10 (1) ( C) பிரிவிலும் , 10 (1) ( d ) பிரிவின் வரம்பு 

பணிவரன்முறை செய்து நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

அதே ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று 

வேண்டும் என்று கோரியுள்ள 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருச்சிராப்பள்ளி, தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
இதனால் ஆணையிடுகிறார் . 

தொழிலாளர்களின் 

தொழிலாளர்களின் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் எண் 

பெயர்கள் 

எண் பெயர்கள் 
10 (2A) பிரிவின்கீழ் , இந்த 

ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
1 .. K. Suresh 

31 . M. Venda 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

A. Parthiban 

32 . L. Bhuvaneswari 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

3 . S. Deepa 

33 . R. Rajeswari 
இணைப்பு 

4 . E. Seetha 

34 . J. Rajeswari 
எழுவினா 

5 . P. Nagalakshmi 

35 . P. Saritha 

6 . 
திரு . 

36 . 
S. விஜயராகவன் , CR 

C.Radhika 
நடத்துநருக்கு ( ப.எண் 

V. Raja Lakshmi 
14846 ) , வருடாந்திர ஊதிய உயர்வினை 2 வருட காலத்திற்கு , 7 . A.Sarasvathil 

37 . Alli 
அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்தும் , தற்காலிக வேலை 8 . V. Dhivya Bharathi 38 M. Nandini 
நீக்கத்திலிருந்து 20-11-2013 முதல் 19-12-2013 வரையிலான 

9 . E. Beaula 

39 . V. Jayamalini 
நாட்களை சம்பளமில்லா விடுப்பாக கருதியும் , நிர்வாகம் வழங்கிய 

10 . D. Devil 

40 . K. Revathil 
08.12.2014 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய 

11 . B. Jansirani 

41 . M. Ranjini 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

12 . P. Imayavalli 

K. Kumudha 
13 . R. Soundari 

43 . D. Suguna 
மெர்குரி பிரிசிஸன் புராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் , திருவள்ளூர் . 

14. [ K. Noorjahan 

44 . E.Vimala 
[ அரசாணை (ப ) எண் 339 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

15 . 

A.Vimmil 
( அ 2 ) த் துறை , 18 ஜூலை 

R. Kanimozhi 
2020, 

3 , சார்வரி , 

ஆடி 
திருவள்ளுவர் ஆண்டு -2051.) 

16 . N.Sumithra 

46 . R. Selvi 
17 . R. Kokila 

A. Roja 
No. I(2 ) LE/507 / 2020.- இந்த 

இணைப்பில் 
18 . 

48 . 

M. Sharmila 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , திருவள்ளூர் மாவட்டம் , 

S. Nanthini 
மப்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள மெர்குரி பிரிசிஸன் புராடக்ட்ஸ் 

19 . J. Denish Mary 

G. Punithavathi 
பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் ஒன்றுபட்ட தொழிலாளர் 20 . R Vennila 

50 . N. Seethalakshmi 
கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 21. ( S. Suganya 

51. TE . Mythali 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதா 

22 . S. Sivagamil 

52 . S. Pavithra 
மேற்சொன்ன தொழிற்தகராறில் கோரிக்கை எண்கள் 7 மற்றும் 

23 .. V. Kamatchi 

53 . J. Sobana 
8 - ஐ சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது 

24 . D Renavathi 

54 . V. Sathiya 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும், 

25 . K.P.Reena 

55 . J. Pushparan 
1947- ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் சட்டத்தின் 

26 . R. Nandhini 
( மத்திய சட்டம் XIV/ 1947) 10(1)( C) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

27. | R . Deepa 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 28 . V. Vijaya 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

29 . K. Thilagadevil 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

30 . S. Ramani 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

முகமது நசிமுத்தின் , 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


42 . 


45 . 


47 . 


ஆணையின் 


49 . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


